தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 8.00 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மையே லெ 


வெல்லும் 


எண் 39] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 2 , 2013 
புரட்டாசி 16 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 


அறிவிக்கை 


க 


ள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை அறிவிக்கையில், 95,859 ஹெக்டேர் பரப்பு, 1972 ஆம் ஆண்டு 


[ அரசாணை ( நிலை ) எண் : 199, சுற்றுச் சூழல் மற்றும் வனத் ( வனம் - 5 ) துறை , 13 , ஆகஸ்ட் 2012.) 
27 - 6 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 , 240 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட (ஆங்கிலத்தில்) 
II ( 2 ) EF / 333/ 2007 ஆம் எண்ணுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை அறிவிக்கையில் , 95 ,859 ஹெக்டேர் பரப்பு , 1972 ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் ( பாதுபாப்பு ) சட்டத்தின் (மத்தியச்சட்டம் 52/1972 ) 38 V பிரிவின் (1) உட்பிரிவின் கீழ் புலிகள் காப்பு வனமாக 
அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் , 

3 - 12 - 2007 ஆம் நாளிட்ட 1501/ 11 /2007 PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய புலிகள் பாதுகாப்பு 
அதிகாரமன்றத்தில் ஒப்புதலுடன் , அரசு 28 - 1- 2007 ஆம் நாளிட்ட சுற்றுக்சூழல் மற்றும் வனத்துறையின் அரசாணை ( நிலை ) எண் 145 - ல் 
958 சதுர கிலோ மீட்டர் பரப்பை முக்கியமான புலிகள் வசிப்பிடமாக அறிவித்துள்ளதாலும் , மேற்சொன்ன அறிவிக்கை , 3 - 12 - 2007 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் , பாகம் - II பிரிவு 2ல் 1 ஆம் பக்கத்தில் II (2)/EF /822 (c)/2007 ஆம் எண் 
அறிவிக்கையாக வெளியிடப்பட்டதாலும் , 

தேசிய புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றம் , 1972 ஆம் ஆண்டு வனவிலங்குகள் (பாதுகாப்புச் ) சட்டத்தின் (2006 ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் திருத்தச்சட்டம் ( மத்தியச் சட்டம் 39 / 2006 ) மூலம் திருத்தப்பட்டது ) 38V பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 
விதித்துறைகளுக்கிணங்க , 521 .28 சதுர கிலோ மீட்டரை இடைப்பட்ட பகுதியாக அறிவிப்பதற்கு , தகுதிவாய்ந்த அதிகாரியின் ஒப்புதலை 
18 - 1 - 2011 ஆம் நாளிட்ட 1 - 8/ 2007 - PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளதாலும் , 

பழங்குடியினர் அல்லது அதுபோன்ற பிற காட்டில் வசிப்பவர்களின் உரிமைகளை பாதிக்காமல் , புலிகளைப் பாதுகாப்பதற்காக , 
அறிவியல் மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் தேசியப்பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான 
அல்லது முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதிகள் அத்துமீறப்படாதவாறு பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமென்பதால் தேசிய 
பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான அல்லது முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதிகள் 
ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் , இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுடன் கலந்தாலோசித்து , மாநில அரசு , அவ்வாறு 
அறிவிக்கையிடப்பட்டுள்ளதாலும் , 

உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பாடு , சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு உரிய அங்கீகாரத்துடன் , வனவிலங்குகளுக்கும் , 
மக்களுக்கும் இடையே அவர்கள் , ஒரே இடத்தில் வாழ்வதை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு , புலி இனங்கள் போதிய 
அளவிற்கு பரவி வாழ்கிற வகையின் முக்கியமான புலிகள் வசிப்பிடங்களின் ஒருங்கிணைப்பை உறுதிசெய்ய , வசிப்பிடப் பாதுகாப்பு 
தேவைப்படுகிற முக்கியமான புலிகள் வசிப்பிடத்திற்கு அல்லது முக்கியமான பகுதிக்கு புறப்பகுதியாக உள்ள பகுதி அடங்கிய 


DTP-II- 2- 39( T - Sup ) - 1 


[ 1 ] 


இடைப்பட்ட பகுதி அல்லது புறப்பகுதி , மேற்சொன்ன மத்திச்சட்டம் 53/ 1972ல் குறிப்பிடப்பட்டுள்ள விதிக்துறைகளின்படி அடையாளம் 
கண்டறியப்பட்டு , ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் , தொடர்புடைய கிராம சபை மற்றும் இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆகியவற்றுடன் 
கலந்தாலோசித்து , அறிவியல் மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் இத்தகைய பகுதிகளின் எல்லைகள் தீர்மானிக்கப்படுவதாலும் ; 

எனவே , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தற்போது 1972 ஆம் ஆண்டு வனவிலங்கு ( பாதுகாப்பு ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 53/1972 ) 
38 V பிரிவின் (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , 
27 - 6 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 , 240 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ( ஆங்கிலத்தில் ) 
II (2)/ EF / 333/ 2007 ஆம் எண்ணுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அறிவிக்கையையும் , 31 - 12 - 2007 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
சிறப்பு வெளியீட்டின் பாகம் || பிரிவு 2ல் 1 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட II( 2)/ EF / 822( C )/ 2007 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையையும் 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் ஆனைமலை புலிகள் காப்புவனப்பகுதிளை இதனால் அறிவிக்கிறார் , இதன் நாற்புற எல்லைகள் 
கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


விவர அட்டவணை 


ஆணைமலை புலிகள் காப்புவனம் 


புலிகள் காப்பு வனத்தின் பெயர் : 
2 . மாவட்டத்தின் பெயர் : 


கோயம்புத்தூர் மாவட்டம் , 
திருப்பூர் மாவட்டம் மற்றும் 
திண்டுக்கல் மாவட்டம் . 


3 . வட்டத்தின் பெயர் : 


பொள்ளாச்சி , வால்பாறை , உடுமலைப்பேட்டை , 


பழனி மற்றும் கொடைக்கானல் , 


பகுதி இடம் பெறுகிற புலிகள் : 


ஆனைமலை புலிகள் காப்புவனம் , கொடைக்கானல் 


காப்புவனத்தின் / வனக்கோட்டத்தின் பெயர் : 


கோட்டம் மற்றும் திண்டுக்கல் கோட்டம் . 


5 . 


முக்கியமான புலிகள் 
வசிப்பிடப்பகுதிகள் விவரம் : 


மீன் வளம் மற்றும் வனத்துறையின் 10 - 10 - 1976 ஆம் நாளிட்ட 288 
ஆம் எண் அரசாணையில் அறிவிக்கையிடப்பட்ட வாறு இந்திராகாந்தி 
வனவிங்கு சரணாலயம் , சுற்றுச்சூழல் வனத்துறையின் 23 - 1 - 1989 ஆம் 
நாளிட்ட 58 ஆம் எண் அரசாணையில் அறிவிக்கையிடப்பட்ட இந்திரா 
காந்தி தேசியப்பூங்கா , சுற்றுச்சூழல் வனத்துறையின் 28.12. 2007ஆம் 
நாளிட்ட 145 ஆம் எண் அரசாணையில் அறிவிக்கையிடப்பட்ட 
மற்றும் 3 - 12 - 2007 ஆம் நாளிட்ட 1501/ 11 /2007 PT (பாகம் ) ஆம் 
எண்ணுள்ள கடிதத்தில் தேசிய புலிகள் பாதுபாப்பு அதிகாரமன்றம் 
பரிந்துரைத்த பகுதியில் அடங்கியுள்ள 958 சதுர கிலோமீட்டர் பற்றிய 
விவரம் வருமாறு : 
இந்திராகாந்தி வனவிலங்கு 
சரணாலயம் 

- 83249 ஹெக்டேர் 
இந்திராகாந்தி 
தேசியப்பூங்கா 

- 12610 ஹெக்டேர் 
மொத்த பரப்பளவு 

- 95859 ஹெக்டேர் 

அல்லது 

958 .59 ச .கி . மீ . 
வடகிழக்கு எல்லைப் பகுதியிலுள்ள ஆணைமலை புலிகள் காப்பு 
வனத்திற்கு புற எல்லையாக உள்ள மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் 
அடங்கியுள்ள 521.28 சதுர கி . மீ . பரப்பு , அதாவது மன்னவனூர் அதிகார 
வரம்புப்பகுதி , பூம்பாறை சரகங்கள் மற்றும் மேல் பழனி சோழா காப்பு 
வனம் , கொடைக்கானல் கோட்டத்தின் வருவாய் ஊராட்சி பட்டா பகுதி 
மற்றும் இணைப்பு 1- ல் பட்டியலிடப்பட்டுள்ள காப்பு வனங்களைக் 
கொண்டுள்ள திண்டுக்கல் கோட்டத்தின் பழனி சரகம் , ஆனைமலை 
புலிகள் காப்புவனத்தின் 10 கிமீ சுற்றுவட்டாரத்திற்குள் உள்ள கிராமங்கள் / 
சிற்றூர்கள் ஆகியவவை கீழே தெரிவித்துள்ளவாறு , பொள்ளாச்சி , 
ஆனைமலை புலிகள் காப்பு வனத்தின் தலைமை வனப்பாதுகாவலர் 
மற்றும் கள இயக்குநரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் . 


6 . இடைப்பட்ட பகுதியின் விவரம் 


: 


1 . இடைப்பகுதியின் வனப்பரப்பு (இணைப்பு -I ) 

15048 . 44 ஹெக்டேர் 
2 . ஆனைமலை புலிகள் 
காப்புவனத்தின் 10 கி .மீ . சுற்று 
வட்டாரத்திற்குள் உள்ள வருவாய் 
கிராமங்களின் / சிற்றூர்களின் பரப்பளவு 
( இணைப்பு || & III ) - 17904.70 ஹெக்டேர் 
3 . கொடைக்கானல் கோட்டத்திலுள்ள 

வருவாய் கிராமங்களின் பரப்பளவு 
- 6764.00 ஹெக்டேர் 
4 . திண்டுக்கல் கோட்டத்திலுள்ள வருவாய் 

கிராமங்களின் பரப்பளவு (இணைப்பு II & III ) 
- 12411 . 41 ஹெக்டேர் 


மொத்தம் 


- 52128 . 55 ஹெக்டேர் 


முக்கியமான புலிகள் வசிப்பிடத்தின் 

இந்திராகாந்தி வனவிலங்கு சரணாலயம் 
நாற்புற எல்லை பற்றிய விவரம் 

மற்றும் தேசியப்பூங்கா 
இடைப்பட்ட பகுதியின் நாற்புற எல்லை பற்றிய விவரம் : மேற்கு : 

மேற்கில் இந்த எல்லைக்போடு , கூச்சிமலை , பண்டாரவரை, வெங்கோலி 
ஆகியவை நெடுக , மவுன்ட் ஸ்டூவர்ட் ஓய்வில்லம் வழியாக தெற்கிலிருந்து 
புலிகள் காப்பு வனத்தின் வடமேற்கு மூலைக்குச் செல்கிறது . அங்கிருந்து 
இந்த எல்லைக்கோடு , தென் மேற்கு நோக்கிச்சென்று , நாய்குன்று 
சிகரத்தை அடைகிறது . அங்கிருந்து நடைபாதை நெடுக தெற்கு நோக்கிச் 
சென்று , குத்தகைக்கு விடப்பட்ட ஏலக்காய் தோட்டத்தின் தென்மேற்கு 
மூலையையும் , ஷேக்கல் முடி எஸ்டேட்டின் வடமேற்கு மூலையையும் 
அடைகிறது . 
தெற்கு : 


அங்கிருந்து இந்த எல்லைக்கோடு , ஷேக்கல் முடி எஸ்டேட்டின் 
வடமேற்கு மூலையிலிருந்து தொடங்கி , ஷேக்கல் எஸ்டேட் மஞ்சம் 
பாறை மலை , சிலுவைமுடி ஆகியவற்றிலுள்ள சிகரங்கள் ஆகியவற்றின் 
வடக்கு எல்லைகள் நெடுக கிழக்காகச் செல்கிறது . அங்கிருந்து இந்த 
எல்லைக்கோடு , ஜம்புமலை , வெள்ளிங்கிரி மலை , கோடைவரை தூவல் 
ஆகிய சிகரங்களை இணைக்கிறது . இந்த ஓடை தெற்கு எல்லையாக 
அமைகிறது . 
கிழக்கு : 
கிழக்கு எல்லைக்கோடு பூண்டி கிராமத்தில் தென்கிழக்கு மூலையில் 
தொடங்கி மூலையில் தொடங்கி , கொடைக்கானல் கோட்டத்தின் 
மன்னவனூர் கிராமம் , கூக்கல் கிராமம் வழியாகச் சென்று , பின்னர் 
பெரியம்மாபாட்டி கிராமம் வழியாகச் சென்று , வடகிழக்கு மூலையில் 
ஆண்டிப்பட்டி கிராமத்தை அடைகிறது . 
வடக்கு : 
வடக்கு எல்லைக்கோடு , வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ள 
ஆண்டிப்பட்டி கிராமத்திலிருந்து தொடங்கி , மேற்கு நோக்கிச் செல்வதன் 
மூலம் குறவகுளம் கிராமம் , மாதாகதி , மாவிளன் பாறை , 
கல்லாபுரம் கிராமம் , கோபாலபுரம் , பூச்சிமேடு , அமராவதி நகரிலுள்ள 
அமராவதி அணைக்கட்டு ஆகியவை வழியாகச் செல்கிறது . 


வடக்கு எல்லைக்கோடு , மேலும் விரிவடைந்து பெரும் பள்ளம் , 
சாயப்பட்டறை , திப்பிப் பாறை , மானுப்பட்டி சின்னகுமார பாளையம் , 
கொங்குரார் குட்டி , திருமூர்த்தி நகரிலுள்ள திருமூர்த்தி அணைக்கட்டு , 
பொன்னாலம்மன் சோலை , வல்லகுண்டாபுரம் , ராவணாபுரம் , ஆண்டியூர் , 
பருத்தியூர் , அர்த்தநாரிபாளையம் , அங்காளக்குறிச்சி , ஆழியாரிலுள்ள 
ஆழியார் அணைக்கட்டு ஆகியவை வழியாக மேற்கு நோக்கிச் செல்கிறது . 
அங்கிருந்து வடக்கு எல்லைக்கோடு , நரிக்கால்பதி , பொன்னாலம்மன் 
துறை , மன்னம் , சேதுமடை , தம்மம்பதி , சாரலப்பதி மற்றும் வடமேற்கு 
மூலையில் அமைந்துள்ள செம்மனாம்பதி வழியாக மேலும் விரிவடைகிறது . 
(i) முக்கியமான புலிகள் 
உய்விடம் - 958 .59 ச.கி . மீ 
( ii) இடைப்பட்ட பகுதி 

- 521.28 ச .கி . மீ 
மொத்தம் - 1479.87 ச .கி . மீ 


9 . புலிகள் காப்புவனத்தின் மொத்த பரப்பளவு : 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


இணைப்பு - 
இடைப்பட்ட பகுதியிலுள்ள காப்பு வனங்கள் பற்றிய விவரங்கள் 

காப்புவனங்களின் பெயர் 


தொடர் 


பரப்பு ஹெக்டேரில் 


எண் 


( 3 ) 


5155 . 42 


திண்டுக்கல் கோட்டம் , பழனி சரகம் . 
பழனி மலை வடக்குச்சரிவு , ஆண்டிப்பட்டி 

( காப்புவனம் ) 
2 . குதிரையாறு வட்டாரம் 


4344 .53 


மொத்தம் 


9499 . 95 


= 


கொடைக்கானல் கோட்டம் மன்னவனூர் சரகம் . 


- 


226 . 37 


346 . 01 


ம் 


கீழனாவயல் 
கூக்கல் சரகம் 
சாமி கன்னல் 

ஆம்பிட்மலை அடிவாரம் 
5 . மேல் பழனி சோழா காப்புவனம் 


658 .66 


3692 . 45 


625 . 00 


மொத்தம் 


5548 .49 


பெரு மொத்தம் 


15048 .44 


சுருக்கம் 


- 150.48.44 ஹெக்டர் 


(1 ) இடைப்பட்ட பகுதியிலுள்ள காப்புவனங்களின் 

பரப்பு (இணைப்பு - 1) 
இடைப்பட்ட பகுதியிலுள்ள வருவாய் 
கிராமங்களின் பரப்பு (இணைப்பு - II ) 


- 37080.11 ஹெக்டர் 


பெருமொத்தம் 


- 52128 .55 ஹெக்டர் 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


இணைப்பு - II 
பொள்ளாச்சி , ஆனைமலை புலிகள் காப்புவனத்தின் இடைப்பட்ட பகுதியிலுள்ள 

கிராமங்களின் பட்டியல் 
கிராமத்தின் பெயர் 


வ . எண் 


பரப்பு ஹெக்டேரில் 


வருவாய் கிராமங்களின் பரப்பு 

( 2) 


மாரப்பகவுண்டன் புதூர் 


2971 .84 


1743 .48 


784 . 41 


1978 . 62 


1073. 73 


910 .67 


694 .79 


388 . 98 


599 . 48 


1962 . 20 


473.69 


காளியாபுரம் 
அங்காளகுறிச்சி 
ஜல்லிப்பட்டி 
கம்பளப்பட்டி 
தேவனூர்புதூர் 
செல்லப்பம்பாளையம் 
எரிச்சனாம்பட்டி 
ரெட்டிபாளையம் 
ஜல்லிப்பட்டி கிராமம் 
குறிச்சிகோட்டை 
சின்னகுமாரபாளையம் 
மானுபட்டி 
குருவப்பநாயக்கனூர் 
ஆண்டிகவுண்டனூர் 
கல்லாபுரம் 
கூக்கல் கிராமம் 
மன்னவனூர் கிராமம் 
பூண்டி கிராமம் 

பெரியம்மாபட்டி 
21 . ஆண்டிப்பட்டி 


493 . 92 


1740 .62 


214 .27 


1321 . 00 


607 . 00 


1134 .00 


2735 .00 


2895 . 00 


3187 .00 


9224. 41 


மொத்தம் ... 


37080 . 11 


சி . வி . சங்க ர் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 

இணைப்பு - II 
இடைப்பகுதியாக அமைகிற பொள்ளாச்சி , அமராவதி , உடுமலைப்பேட்டை , பழனி சரகங்கள் 
ஆகியவற்றிலுள்ள கிராமங்கள் /சிற்றூர்கள் பற்றிய விவரங்கள் 

10 கிலோ மீட்டர் சுற்று 
சரகத்தின் பெயர் வருவாய் கிராமத்தின் பெயர் கிராமத்தின் சிற்றூரின் பெயர் 

வட்டாரத்திற்குள் பரப்பு 

( ஹெக்டேர் ) 
( 2) 
பொள்ளாச்சி அங்காளக்குறிச்சி 1 . அங்காளக் குறிச்சி , வேடசெந்தூர் 

784. 41 
ஜல்லிப்பட்டி 

2 . மஞ்சநாய்க்கனூர் 
3 . துறையூர் 

1978 .62 


(1) 


சரகத்தின் பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


கிராமத்தின் /சிற்றூரின் பெயர் 


வட்டாரத்திற்குள் பரப்பு 

( ஹெக்டேர்) 


( 2 ) 


( 3 ) 


கம்பாளப்பட்டி 


1073. 73 


கலியாபுரம் 


1743 .48 


மாரப்பகவுண்டன்புதூர் 


2917 .84 


அமராவதி 


ஆண்டிகவுண்டனூர் 


1321 .00 


கல்லாபுரம் 


4 . கம்பாளப்பட்டி 
5 . குள்ளேகவுண்டனூர் 
6 . அமனாலிங்கபுரம் 
7 . குருசாமியூர் 
8 . கோடங்கிப்பட்டி 
9 . பரமடையூர் 
10 . பூவாலப்பரிதி 
11 . மன்ன ம் 
12 . பொன்னாலம்மன் துறை 
13 . கலியாபுரம் 
14 . சோமநாதபுரம் 
15 . புங்கல்மேடு 
16 . நரிக்கர்பதி 
17 . மாரப்பகவுண்டன்புதூர் 
18 . செம்மேடு 
19 . எம் . ஜி . ஆர் . புதூர் 
20 . கிழவன் புதூர் 
21 . சரளைப்பதி 
22 . செம்பனாம்பதி 
23 . பெரும்பள்ளம் ) 
24 . அமராவதி நகர் 
25 . கல்லாபுரம் 
26 . பூச்சிமேடு , இந்திரா புதுநகர் 
27 . வேலுநகர் 
28 . மாதாகடைப்புதூர் 
29 . மாவிலம்பாறை 
30 . பால் கம்பெனி 
31 . பூலவடைப்புதூர் 
32 . கோபாலபுரம் 
33 . சாயப்பட்டறை 
34 . பூண்டி 
35 . கிழவரை 
36 . போளூர் 
37 . மன்னவனூர் , கவுஞ்சி 
38 . கோம்பூர் 
39 . கீழநயயால் 
40 . கூக்கல் 
41 . பழம்புதூர் 
42 . புத்தூர்புரம் 
43 . மானுப்பட்டி 
44 . வேலப்பநாயக்கபாளையம் 
45 . இந்திராநகர் 


607 . 00 


பூண்டி 


2895 . 00 


மன்னவனூர் 


2735 . 00 


கூக்கல் 


1134 . 00 


உடுமலைப்பேட்டை மானுப்பட்டி 


1740 .62 


சின்னகுமாரபாளையம் 


46 . சின்னகுமாரபாளையம் 


493 . 92 


சரகத்தின் பெயர் 


வருவாய் கிராமத்தின் பெயர் 


கிராமத்தின்/சிற்றூரின் பெயர் 


வட்டாரத்திற்குள் பரப்பு 

( ஹெக்டேர் ) 


( 2 ) 


குறிச்சிக்கோட்டை 


473 .69 


ஜல்லிப்பட்டி 


1962 . 20 


47 . குறிச்சிக்கோட்டை 
48 . ராமகவுண்டன்புதூர் 
49 . ஜல்லிப்பட்டி 
50 . தினகுளம் 
51 . இந்திராநகர் 
52 . சந்தானகருப்பத்தூர் 
53 . வெங்கிட்டாபுதூர் 
54 . கோவிந்தபுரம் 
55 . லங்காமாவூர் 
56 . அம்மாப்பட்டி 
57 . ஓணக்காளூர் 
58 . குருவப்ப நாயக்கனூர் 
59 . ரெட்டிபாளையம் 
60 . சரக்காபுதூர் 
61 . எரிசினாம்பட்டி 


214 . 27 


குருவப்ப நாயக்கனூர் 
ரெட்டிபாளையம் 


599 .48 


எரிசினாம்பட்டி 


388 . 98 


தேவனூர்புதூர் 


910 .67 


செல்லப்பாளையம் 


694. 79 


62 . தேவனூர்புதூர் 
63 . ஆண்டியூர் 
64 . செல்லப்பாளையம் 
65 . சின்னபுதூர் 
66 . பெருமாள்புரம் 
67 . சின்னகுமாரபாளையம் 
68 . ஓரக்காடு 


பழனி சரகம் 


பெரியம்மாபட்டி 
( சண்முகப்பாறை ) 


3187 .00 


ஆண்டிப்பட்டி 


9224 . 41 


69 . ஜே . ஜே . நகர் 

( ஜெ . ஜெ . ) 
70 . கஜத்துக்காடு 
71 . குடராயர் அணைக்கட்டு 

மொத்தம் 


37080 .11 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 200 , சுற்றுச்சூழல் மற்றும் வனத் (வனம் - 5 ) துறை , 13 - 8 - 2012. ) 
27 - 6 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - ல் , 240 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட (ஆங்கிலத்தில் ) 
II (2)/ EF /334/2007 ஆம் எண்ணுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை அறிவிக்கையில் , 32 ,099 ஹெக்டேர் பரப்பு , 1972 ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் ( பாதுகாப்பு ) சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 53/1972 ) 38 V பிரிவின் (1 ) உட்பிரிவின் கீழ் புலிகள் காப்பு வனமாக 
அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் , 3 - 12 - 2007 ஆம் நாளிட்ட 1501/11/2007 PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய 
புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றத்தில் ஒப்புதலுடன் , அரசு , 28 - 12 - 2007 ஆம் நாளிட்ட சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் 
அரசாணை ( நிலை) எண் 145 - ல் 321 சதுர கிலோ மீட்டர் பரப்பை ( 32099 ஹெக்டேர் ) முக்கியமான புலிகள் வசிப்பிடமாக 
அறிவித்துள்ளதாலும் , மேற்சொன்ன அறிவிக்கை , 31 - 12 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் , 
பாகம் - II , பிரிவு 2 - ல் 1 ஆம் பக்கத்தில் II(2)/EF - 822 ( C )/ 2007 ஆம் எண் அறிவிக்கையாக வெளியிடப்பட்டதாலும் , 


தேசிய புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றம் , 1972 ஆம் ஆண்டு வனவிலங்குகள் (பாதுகாப்புச் ) சட்டத்தின் ( 2006 ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் திருத்தச்சட்டம் ( மத்தியச் சட்டம் 39/2006 ) மூலம் திருத்தப்பட்டது ) 38 பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 
விதித்துறைகளுக்கிணங்க , 367 . 29 சதுர கிலோ மீட்டரை ( 36758.626 ஹெக்டேர் ) இடைப்பட்ட பகுதியாக அறிவிப்பதற்கு , தகுதிவாய்ந்த 
அதிகாரியின் ஒப்புதலை 18 - 1 - 2011 ஆம் நாளிட்ட 1- 8/2007 – PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளதாலும் , 

பழங்குடியினர் அல்லது அதுபோன்ற பிற காட்டில் வசிப்பவர்களின் உரிமைகளை பாதிக்காமல் , புலிகளைப் பாதுகாப்பதற்காக 
அறிவியல் மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் தேசியப்பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான 
அல்லது முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதிகள் அத்துமீறப்படாதவாறு பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமென்பதால் தேசிய 
பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான அல்லது முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதிகள் 
ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் , இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுடன் கலந்தாலோசித்து , மாநில அரசு , அவ்வாறு 
அறிவிக்கையிட்டடுள்ளதாலும் , 

உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் , மேம்பாடு , சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு உரிய அங்கீகாரத்துடன் வனவிலங்குகளுக்கும் , 
மக்களுக்கும் இடையே அவர்கள் ஒரே இடத்தில் வாழ்வதை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு , புலி இனங்கள் போதிய 
அளவிற்கு பரவி வாழ்கிற வகையின் முக்கியமான புலிகள் வசிப்பிடங்களின் ஒருங்கிணைப்பை உறுதிசெய்ய , வசிப்பிடப் பாதுகாப்பு 
தேவைப்படுகிற முக்கியமான புலிகள் வசிப்பிடத்திற்கு அல்லது முக்கியமான பகுதிக்கு புறப்பகுதியாக உள்ள பகுதி அடங்கிய 
இடைப்பட்ட பகுதி அல்லது புறப்பகுதி , மேற்சொன்ன மத்தியச்சட்டம் 53/1972 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள விதித்துறைகளின்படி அடையாளம் 
கண்டறியப்பட்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் தொடர்புடைய கிராம சபை மற்றும் இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆகியவற்றுடன் 
கலந்தாலோசித்து , அறிவியல் மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் இத்தகைய பகுதிகளின் எல்லைகள் தீர்மானிக்கப்படுவதாலும் ; 

எனவே , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தற்போது 1972 ஆம் ஆண்டு வனவிலங்கு (பாதுகாப்பு ) சட்டத்தின் (மத்திய சட்டம் 53 / 
1972 ) 38 V பிரிவின் (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றத்தின் 
பரிந்துரையின் பேரில் , 27 - 6 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 , 240 ஆம் பக்கத்தில் வெளியிட்ட 
( ஆங்கிலத்தில் ) II( 2 )/ EF / 334/ 2007 ஆம் எண்ணுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அறிவிக்கையையும் , 31 - 12 - 2007 நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டின் பாகம் II பிரிவு 2 - ல் 1 ஆம் பக்கத்தில் வெளியிட்ட II (2 )/ EF / 822 /( C )/ 2007 ஆம் 
எண்ணுள்ள அறிவிக்கையினை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் முதுமலை புலிகள் காப்புவனப்பகுதியை இதனால் 
அறிவிக்கிறார் . இதன் நாற்புற எல்லை கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


1972)3 


போல் , 27-6- 2007 ஆம் நாளிட்ட தமிழகச் சூழல் மற்றும் வனத்துறை அறிவிக்கிலிட்ட 1 (2)/EF / 8221( 


விவர அட்டவணை 
1 . புலிகள் காப்பு வனத்தின் பெயர் 

: முதுமலை புலிகள் காப்புவனம் 
2 . மாவட்டத்தின் பெயர் 

நீலகிரி மாவட்டம் 
3 . வட்டத்தின் பெயர் 

: உதகமண்டலம் , கூடலூர் 
4 . பகுதி இடம்பெறுகிற புலிகள் 
காப்புவனத்தின் வனக்கோட்டத்தின் பெயர் 

முதுமலை புலிகள் காப்புவனம் நீலகிரி வடக்கு கோட்டம் . 
5 . முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதியின் விவரம் : வளர்ச்சித் துறையின் 11 - 1 - 1940 ஆம் நாளிட்ட 38 ஆம் எண் 

அறிவிக்கையில் அறிவிக்கையிடப்பட்டவாறு முதுமலை வனவிலங்கு 
சரணாலயம் , சுற்றுச் சூழல் - வனத் துைைறயின் 2 - 1- 1990 ஆம் 
நாளிட்ட 2 ஆம் ( நிலை ) எண் அரசாணையில் அறிவிக்கையிடப்பட்ட 
முதுமலை தேசியப்பூங்கா, சுற்றுச்சூழல் - வனத்துறையின் 28 - 12 - 2007 
ஆம் நாளிட்ட 145 ஆம் ( நிலை ) எண் அரசாணையில் 
அறிவிக்கையிடப்பட்ட மற்றும் 3 - 2 - 2007 ஆம் நாளிட்ட 1501/11/2007 
PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு அதிகார 
மன்றம் பரிந்துரைத்த பகுதியில் அடங்கியுள்ள 321 சதுர கிலோமீட்டர் 
பற்றிய விவரம் வருமாறு : 
முதுமலை வனவிலங்கு சரணாலயம் - 21776 ஹெக்டேர் , 
முதுமலை தேசியபூங்கா - 10323 ஹெக்டேர் , மொத்த பரப்பளவு - 

32 , 099 ஹெக்டேர் அல்லது 321 சதுர கிலோமீட்டர் . 
1 . இடைப்பட்ட பகுதியின் விவரம் : 

தென்கிழக்கு எல்லைப்பகுதியிலுள்ள முதுமலை புலிகள் காப்பு வனத்திற்கு 
புற எல்லையாக உள்ள மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் அடங்கியுள்ள 
367 .59 சதுர கி . மீ பரப்பு , அதாவது சிங்காரா , சேகூர் சரகங்கள் 
உள்ளிட்ட நீலகிரி வடக்கு கோட்டம் மற்றும் இணைப்பு 1 - ல் 
பட்டியலிடப்பட்ட காப்பு வனங்கள் கொண்ட நீலகிரி கிழக்கு சரிவு 
சரகத்தின் பகுதி உள்ளிட்ட தெங்குமராடா பிரிவு மற்றும் இணைப்பு || 
இல் பட்டியலிடப்பட்ட கிராமங்கள்/சிற்றூர்கள் ஆகியவை கீழே 
தெரிவித்துள்ளவாறு உதகமண்டலம் முதுமலை புலிகள் காப்புவனத்தின் 


தலைமை வனப்பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநரின் கட்டுப்பாட்டின் 
கீழ் இருக்கும் 
1 . காப்பு வனங்கள் 

365 .156 ச . கி . மீ . 
2 . வருவாய் கிராமம் 2 . 430 ச . கி . மீ 

மொத்தம் 367. 586 ச.கி . மீ 


6 . முக்யிமான புலிகள் வசிப்பிடத்தின் நாற்புற எல்லை 
பற்றிய விவரம் . 


முதுமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசியப்பூங்காவின் 
எல்லைகள் 


7 . இடைப்பட்ட பகுதியின் நாற்புற எல்லை பற்றிய 
விவரம் . 


வடக்கு , தெற்கு , கிழக்கு மற்றும் மேற்கு : 


முதுமலை புலிகள் காப்புவனத்தின் நாற்புற எல்லை 
நீலகிரி வடக்கு வன கோட்டத்தின் தற்போதுள்ள சேகூர் மற்றும் 
சிங்கார சரகங்கள் நாற்புற எல்லை மற்றம் நீலகிரி வடக்குசரிவு 
சரகத்தின் தெங்குமாராடா பிரிவின் தற்போதுள்ள நாற்புற எல்லை . 
(i) முக்கியமான புலிகள் உய்விடம் மொத்தபரப்பளவு 321 .00 ச.கி .மீ . 
(i ) இடைப்பட்ட பகுதி 

36759 ச. கி . மீ . 
மொத்தம் 

688 . 59 ச . கி . மீ . 


8 . புலிகள் காப்பு வனத்தின் மொத்த பரப்பளவு : 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


இணைப்பு - 


இடைப்பட்ட பகுதியிலுள்ள காப்புவனங்கள் பற்றிய விவரங்கள் 
காப்பு வனங்களின் பெயர் 

பரப்பளவு ( ஹெக்டேரில் ) 


தொடர் எண் 


சேகுர் சரகம் 


சேகுர் காப்பு வனம் 


18811. 424 


மொத்தம் 


18811 . 424 


சிங்காரா சரகம் 


பொக்காபுரம் காப்புவனம் 


799. 061 


2 .067 


1 . 582 


1 .554 


1993 . 387 


பொக்காபுரம் அடிசன் - 1 
பொக்காபுரம் அடிசன் - 2 
பொக்காபுரம் அடிசன் - 3 
கல்ஹட்டி 
கல்ஹட்டி அடிசன் 
கல்மலை 
கல்மலை அடிசன் 
சேகுர் தொகுதி - 2 


35 .603 


362 .634 


16 . 483 


1214 . 083 


சிங்காரா 


742 .658 


சிங்காரா கூடுதல் 


153 . 330 


1599 . 385 


நார்டெர்ன் ஹே 
வாழதோட்டம் 
வாழத்தோட்டம் - 2 


4 . 855 


3 .240 


10 


தொடர் எண் 


காப்பு வனங்களின் பெயர் 

( 2 ) 


பரப்பளவு ( ஹெக்டேரில் ) 


மாவநல்லா 


11 .230 


மாவநல்லா - 1 


0 .245 


3 . 400 


மாவநல்லா தொகுதி - 5 
மசினகுடி - 1 


4 .040 


மசினகுடி - 2 


0 .900 


மசினகுடி - 3 


4 .590 


மசினகுடி - 4 


6 . 565 


7 . 855 


23. 755 


குயிட்கார்னர் 
குயிட்கார்னர் அடிசன் 
குயிட்கார்னர் அடிசன் - 2 
ஷோலூர் 


0 .690 


25. 


5 .705 


மொத்தம் .. 


6998 .897 


III நீலகிரி கிழக்கு 

மலைத்தொடர் ( தெங்குமராடா பிரிவு ) 
நீலகிரி கிழக்கு மலைத்தொடர் காப்புவனம் 


10705 . 305 


மொத்தம் 

10705 . 308 
பெரு மொத்தம் 36515 . 629 

365.156 சதுர கி . மீ 


அல்லது 


சி . வி . சங்க ர் 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தொடர் 
எண் 


இணைப்பு - | 
இடைப்பகுதியாக அமைகிற சிகுர் , சிங்காரா மற்றும் நீலகிரி கிழக்கு மலைத்தொடரிலுள்ள 

கிராமங்களின் / சிற்றூர்களின் விவரங்கள் . 
வருவாய் கிராமத்தின் 

கிராமத்தின் / 

பரப்பளவு 
பெயர் சிற்றூரின் பெயர் 

( ஹெக்டேரில்) 
( 2 ) 
கடநாடு சொக்கநள்ளி 

சேகுர் காப்பு வனத்திற்குள் 
கூகல் சிறூர் 

243 .00 
மொத்தம் 

243. 00 
அல்லது 

2 .43 ச . கி . மீ 
இடைப்பகுதி - பெரு மொத்தம் - 36758 .626 ஹெக்டேர் 

அல்லது 
- 367 .586 ச . கி . மீ . 


சி . வி . சங்க ர் 
அரசு முதன்மைச் செயலாளர் . 

ந . அருள் , 

இயக்குநர் , 

( மொழிபெயர்ப்பு) 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை . 


11 


தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை 


( அரசாணை ( நிலை ) எண் 201 , சுற்றுச்சூழல் மற்றும் வனத் (வனம் - 5), துறை, 13 ஆகஸ்ட் 2012 .) 
27 - 06 - 2007ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் ||, பிரிவு 2ல் , 240ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட (ஆங்கிலத்தில் ) 
II(2 )/EF / 334 / 2007 ஆம் எண்ணுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறை அறிவிக்கையில் , 32 ,099 ஹெக்டேர் பரப்பு , 1972ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் (பாதுகாப்பு ) சட்டத்தின் ( மத்தியச்சட்டம் 53/1972), 38 , Vஆம் பிரிவின் (1 )உட்பிரிவின் கீழ் புலிகள் காப்பு வனமாக 
அறிவிக்கப்பட்டுள்ளதாலும் , 3 - 12 - 2007ஆம் நாளிட்ட 1501/11/2007 - PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள , தேசிய 
புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றத்தில் ஒப்புதலுடன் , அரசு 28 - 12 - 2007ஆம் நாளிட்ட சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறையின் அரசாணை 
(நிலை) எண் 145 - ல் களக்காடு , முண்டந்துறை வனவிலங்குகள் சரணாலயத்தில் 895ச . கி . மீ . பரப்பை ( 89539. 36 ஹெக்டேர் ) 
முக்கியமான புலிகள் வசிப்பிடமாக அறிவித்துள்ளதாலும் , மேற்சொன்ன அறிவிக்கை 31 - 12 - 2007 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் , பாகம் || பிரிவு 2ல் 1ஆம் பக்கத்தில் II (2 )/ EF / 822 ( C ) 2007 ஆம் எண் அறிவிக்கையாக 
வெளியிடப்பட்டதாலும் , 

தேசிய புலிகள் பாதுகாப்பு அதிகாரமன்றம் , 1972ஆம் ஆண்டு வனவிலங்குகள் ( பாதுகாப்புச் ) சட்டத்தின் [2006ஆம் ஆண்டு 
வனவிலங்குகள் திருத்தச் சட்டம் ( மத்தியச் சட்டம் 39/ 2006 ) மூலம் திருத்தப்பட்டது ] 38Vஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 
விதித்துறைகளுக்கிணங்க , 706 .542 சதுர கிலோ மீட்டரை (70654.20 ஹெக்டேர் ) இடைப்பட்ட பகுதியாக அறிவிப்பதற்கு , தகுதிவாய்ந்த 
அதிகாரியின் ஒப்புதலை 13 - 7 - 2012 ஆம் நாளிட்ட 1 - 20 / 93 - PT ஆம் எண்ணுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளதாலும் , 

பழங்குடியினர் அல்லது அதுபோன்ற பிற வனவாசிகளின் உரிமைகளைப் பாதிக்காமல் , புலிகளைப் பாதுகாப்பதற்காக அறிவியல் 
மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் தேசியப்பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான அல்லது 
முக்கியமான புலிகள் வசிப்பிடப் பகுதிகள் அத்துமீறப்படாதவாறு பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமென்பதால் தேசிய பூங்காக்கள் 
மற்றும் வனவிலங்கு உய்விடங்களின் முதன்மையான அல்லது முக்கியமான புலிகள் வசிப்பிடப்பகுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் , 
இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுடன் கலந்தாலோசித்து , மாநில அரசு , அவ்வாறு அறிவிக்கையிட்டுள்ளதாலும் , 

உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் , மேம்பாடு , சமூக மற்றும் கலாச்சார உரிமைகளுக்கு உரிய அங்கீகாரத்துடன் வனவிலங்குகளுக்கும் , 
மக்களுக்கும் இடையே அவர்கள் ஒரே இடத்தில் வாழ்வதை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு புலி இனங்கள் போதிய 
அளவிற்கு பரவி வாழ்கிற வகையின் முக்கியமான புலிகள் வசிப்பிடங்களின் ஒருங்கிணைப்பை உறுதிசெய்ய , வசிப்பிடப் பாதுகாப்பு 
தேவைப்படுகிற முக்கியமான புலிகள் வசிப்பிடத்திற்கு அல்லது முக்கியமான பகுதிக்கு புறப்பகுதியாக உள்ள பகுதி அடங்கிய 
இடைப்பட்ட பகுதி அல்லது புறப்பகுதி , மேற்சொன்ன மத்தியச் சட்டம் 53/ 1972ல் குறிப்பிடப்பட்டுள்ள விதித்துறைகளின்படி அடையாளம் 
கண்டறியப்பட்டு ஏற்படுத்த்பட்டுள்ளதாலும் , தொடர்புடைய கிராம சபை மற்றும் இதற்காக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு ஆகியவற்றுடன் 
கலந்தாலோசித்து , அறிவியல் மற்றும் நோக்க வரையறையின் அடிப்படையில் இத்தகைய பகுதிகளின் எல்லைகள் தீர்மானிக்கப்படுவதாலும் ; 

எனவே , தற்போது தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தற்போது 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு (பாதுகாப்பு ) சட்டத்தின் 
( மத்தியச்சட்டம் 53/1972 ) 38V ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , புலிகள் 
பாதுகாப்பு அதிகாரமன்றத்தின் பரிந்துரையின் பேரில் , 31 - 12 - 2007 நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பு வெளியீட்டின் பாகம் II பிரிவு 
2ல் 1 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட II (2 )/ EF /822(C )/2007 ஆம் எண்ணுள்ள அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாகவும் , களக்காடு , முண்டந்துரை , புலிகள் காப்புவனப் பகுதியை இதனால் அறிவிக்கிறார் . இதன் நாற்புற எல்லை கீழேயுள்ள விவர 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


கண்டப்பட்ட பகுதி க்கியமான கையின் முக்கியத்தில் வாழ்றும் கலாச்சா 


விவர அட்டவணை 


புலிகள் காப்பு வனத்தின் பெயர் களக்காடு , முண்டந்துறை புலிகள் காப்புவனம் 

மாவட்டத்தின் பெயர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
வட்டத்தின் பெயர் 

1 . தென்காசி 
2 . அம்பாசமுத்திரம் 
3 . நாங்குநேரி 
4 . ராதாபுரம் 
5 . தோவாளை (கன்னியாகுமரி ) 
6 . அகஸ்த்தீ ஸ்வரம் ( கன்னியாகுமரி ) 

7 . விளவங்கோடு (கன்னியாகுமரி ) 
புலிகள் காப்புவனத்தின் / வனக் கோட்டத்தின் பெயர் களக்காடு , முண்டந்துறை புலிகள் காப்புவனம் மற்றும் கன்னியாகுமரி 

கோட்டம் . 


முக்கியமான புலிகள் வசிப்பிடப் பகுதியின் விவரம் 


வனம் மீன்வளத்துறையின் 6 - 03 - 1976 ஆம் நாளிட்ட 183 ஆம் எண் 
அறிவிக்கையில் அறிவிக்கப்பட்டவாறு களக்காடு வனவிலங்கு சரணாலயம் , 
உணவு மற்றும் வேளாண் துறையின் 2 - 08 - 1962 ஆம் நாளிட்ட 2556 ஆம் 
(நிலை ) எண் அரசாணையில் அறிவிக்கையிடப்பட்டவாறு முண்டந்துறை 


12 


வனவிலங்கு சரணாயலம் , சுற்றுச்சூழல் மற்றும் வனத் துறையின் 20 - 11 
2007ஆம் நாளிட்ட 128 ஆம் (நிலை ) எண் அரசாணை சுற்றுச்சூழல் மற்றும் 
வனத்துறையின் 28 - 12 - 2007ஆம் நாளிட்ட 145ஆம் (நிலை ) எண் 
அரசாணையில் அறிவிக்கையிடப் பட்டவாறு கன்னியாகுமரி சரணாலயம் 
மற்றும் 3 - 02 - 2007ஆம் நாளிட்ட 1501/11/2007 PT ஆம் எண்ணுள்ள 
கடிதத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு அதிகார மன்றம் பரிந்துரைத்த 
பகுதியில் அடங்கியுள்ள 895 சதுர கிலோமீட்டர் பற்றிய விவரம் வருமாறு : 


பரப்பளவு 


( ஹெக்டேரில் ) 


33768 . 00 


22358 . 47 


பாபநாசம் காப்புவனம் 
களக்காடு காப்புவனம் 
தெற்கு வீரவநல்லூர் காப்புவனம் 
மன்போதை காப்புவனம் 


1289. 82 


622 . 88 


வீரப்புலி காப்புவனம் (பகுதி ) 


502 .58 


வள்ளியூர் காப்புவனம் 


290 . 41 


1786 . 00 


கீழமலை காப்புவனம் (பகுதி ) 
சிங்கம்பட்டி RL 


22979 .20 


இடைப்பட்ட பகுதியின் விவரம் : 


மொத்தப் பரப்பளவு : 

89539. 36 
( அல்லது ) : 

895 ச . கி . மீ . 
களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்புவனம் , கன்னியாகுமரி 
வனவிலங்குகள் சரணாலயம் . குற்றாலம் காப்புவனம் ஆகியவற்றிற்கு புற 
எல்லையாகவுள்ள மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் அடங்கியுள்ள 706 .542 
ச . கி . மீ . பரப்பு கீழே தெரிவித்துள்ளவாறு , திருநெல்வேலி , களக்காடு 
முண்டந்துறை புலிகள் காப்புவனத்தின் தலைமை வனப்பாதுகாவலர் மற்றும் 
கள இயக்குநரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் . 
(1) குற்றாலம் காப்புவனம் - 3528 ஹெக்டேர் 
(2 ) கன்னியாகுமரி வன விலங்கு சரணாலத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதி 
( நாற்புற எல்லைகள் கீழமலை , காப்புவனத்தின் ( பகுதி ) எஞ்சிய பகுதி , 
வீரப்புலி காப்புவனத்தின் (பகுதி ) எஞ்சிய பகுதி , வீரப்புலி காப்புவனத்தின் 
(பகுதி ) எஞ்சிய பகுதி மற்றும் நாற்புற எல்லைக்குட்பட்ட ஏனைய 
வனப்பகுதிகளின் கீழ் வருகிறது .) 

- 20136 ஹெக்டேர் 
( 3 ) மன்போதை காப்பு வனத்தில் 503 ஹெக்டேர் பகுதியும் , கொழுந்துமாமலை 
காப்பு வனம் பகுதியில் 453 ஹெக்டேர் பகுதியும் நீங்கலாக (இணைப்புப்படி ) 
களக்காடு முண்டந்துறை கிழக்கு எல்லைப்பகுதியைச் சுற்றி 5 கி .மீ . பகுதி 

- 46990.20 ஹெக்டேர் 
மொத்த இடைப்பட்ட பகுதி - 70654.20 ஹெக்டேர் 
அல்லது 706 .542 ச.கி . மீ . 
திருநெல்வேலி , களக்காடு முண்டந்துறை காப்புவனம் எல்லைப்பகுதிகள் . 


முக்கியமான புலிகள் வசிப்பிடத்தின் நாற்புற 
எல்லை பற்றிய விவரம் : 


எல்லைகள் 


இடைப்பட்ட பகுதியின் நாற்புற எல்லை 
பற்றிய விவரம் 


வடக்கு : திருநெல்வேலி கோட்டம் , ஆட்சிப் பகுதியின் குற்றாலம் 
காப்புவனத்தின் (பகுதி ) எல்லைப்பகுதி . 


13 


கிழக்கு : பின்வரும் வருவாய் கிராமங்களின் வடகிழக்கு மற்றும் 
கிழக்குப் பகுதிக்குரிய எல்லைகள் . 
1 . கீழக்கடையம் 
2 . வீரசமுத்திரம் 
3 . ரவணசமுத்திரம் 
4 . ஆழ்வார்குறிச்சி 
5 . கீழ் ஆம்பூர் 
6 . வி . கே . புரம் I & II 
7 . அடையாங்கருங்குளம் 
8 . ஜமீன் சிங்கம்பட்டி 
9 . தெற்கு கல்லிடைக்குறிச்சி 
10 . பொட்டல் - கரம்பை கிராம எல்லை 
11 . மலையான்குளம் 
12 . அழகாபுரம் 
13 . செங்குளம் 
14 . பாடபுரம் 
15 . மத்துடையார்குளம் 
16 . வல்லாத்துநம்பிகுளம் 
17 . ரெட்டியார்புரம் 
18 . புதூர் 
19 . புதுக்குடி 
20 . பட்டாங்காடு 
21 . திருவிருத்தம்புலி 
22 . கங்கனன்குளம் 
23 . அந்தோனிநகர் 
24 . பிள்ளைகுளம் 
25 . இடையன்குளம் 
26 . வடக்கு இடையன்குளம் 
27 . ஆதிச்சபேரி 
28 . எருக்களைப்பட்டி 
29 . நெடுவிளை 
30 . வேலன் குடியிருப்பு 
31 . மேலதேவநல்லூர் 
32 . பூதத்தான் குடியிருப்பு 
33 . ஓடக்கரை 
34 . புதுகிராமம் 
35 . கோவிந்தப்பேரி 
36 . புலவன்குடியிருப்பு 
37 . பத்மனேரி 
38 . வடமலை சமுத்திரம் 
39 . கீழக்கருவேலன் குளம் 
40 . தம்பித்தோப்பு 
41 . நாகன்குளம் 
42 . களக்காடு 


14 


43 . எஸ் . என் . பள்ளிவாசல் 
44 . சீவலப்பேரி 
45 . ராமகிருஷ்ணாபுரம் 
46 . அண்ணா நகர் 
47 . சாலை புதூர் 
48 . உடையடிதட்டு 
49 . மலையடிப்புதூர் 
50 . கட்டளை 
51 . நம்பித்தலைவன்பட்டயம் 
52 . சண்முகாபுரம் 
53 . கேசவனேரி 
54 . கேசவனேரி 
55 . ரோஸ்மியாபுரம் 


பகுதி - 1 


புலிகள் காப்பு வனத்தின் 
மொத்தபரப்பு 


( i) முக்கியமான புலிகள் உய்விடம் 
- 895 ச . கி . மீ . 


( ii ) இடைப்பட்ட பகுதி - 706 .542 ச .கி . மீ . 


மொத்தம் - 1601 .542 ச . கி . மீ 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


இணைப்பு 
ஊராட்சின் பெயர் 


தொ .எண் 


வட்டத்தின் பெயர் 
அம்பாசமுத்திரம் 


- 


கடையம்பெரும்பத்து 


ல 


கடையம் 


ம்ம்ஃ 


கீழ்கடையம் 
தர்மபுர மடம் 


கிராமத்தின் பெயர் 
கனவூர் 
ஆசீர்வாதபுரம் 
மேட்டூர் 
பாரதி நகர் 
தெற்கு கடையம் 
கடையம் கல்யாணிபுரம் 
அழகப்பாபுரம் 
சாம்பன்குளம் 
நீலமேகபுரம் 
நாராயணசாமி கோயில் தெரு 
வீர சமுத்திரம் 
மாலிக் நகர் 
அம்பா நாயகம் நகர் 
காந்தி நகர் 
திருமலையப்பபுரம் 
கோவிந்தப்பேரி 
ராஜாங்கபுரம் 
செக்கடியூர் 
மந்தியூர் 
வாகைகுளம் 


= 


வீர சமுத்திரம் 


* 


முதலியார்பட்டி 


* 


திருமலையப்பபுரம் 
கோவிந்தப்பேரி 


* 


* 


* 


மந்தியூர் 


R 


15 


தொ .எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


மந்தியூர் 


RR 


ஜவஹர் காலனி (மீனாட்சிபுரம் ) 
முப்பிடாதி அம்மன் கோயில் ( ராமலிங்கபுரம் ) 
பிள்ளைகுளம் 
மஹாராஜாபுரம் 
கருத்தபிள்ளையூர் 


மேல ஆம்பூர் 


ரவணசமுத்திரம் 
சிவசைலம் 


கீழ் ஆம்பூர் 


சிவந்திபுரம் 


அடையாங்குளம் 


பூவங்குறிச்சி 
பங்களாகுடியிருப்பு 
காசிவிஸ்வநாதபுரம் 
ரவணசமுத்திரம் 
பெத்தான்பிள்ளை குடியிருப்பு 
புதுக்குடியிருப்பு 
தட்டாம்பட்டி 
மஞ்சபுலி காலனி 
கோவங்குளம் 
கீழ் சிவந்திபுரம் 
ஆறுமுகம்பட்டி 
புலவன்பட்டி 
வராகபுரம் 
அடையாங்குளம் 
அம்மன்கோவில் தெரு 
கல்கண்டு காலனி 
மந்தையா காலனி 
அய்யன் சிங்கம்பட்டி 
இந்திரா நகர் 
வைறாவிகுளம் 
ராஜீவ் நகர் 
ஜமீன் சிங்கம்பட்டி 
பொட்டல் 
பொட்டல் - || 
பொட்டல் - |||| 
காமராஜ்புரம் 
மூளச்சி 
பொன்மாநகர் 
உலுப்படிப்பாறை 
செம்பாத்துமேடு 
தெற்குபாப்பாங்குளம் 
அம்பேத்கார் காலனி ( அ ) அம்பேத்கார் நகர் 
மஹாராஜா நகர் 
பூதத்தான் குடியிருப்பு 


அம்பாசமுத்திரம் 


அய்யன் சிங்கம்பட்டி 


வைறாவிகுளம் 


ஜமீன் சிங்கம்பட்டி 

பொட்டல் 


மூளச்சி 


தெற்குபாப்பாங்குளம் 


கோடாரங்குளம் 


16 


தொ . எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


கோடாரங்குளம் 
உலகன்குளம் 


கூனியூர் 


அம்பாசமுத்திரம் 


புதுக்குடி 
தெற்குவீரவநல்லூர் 


மலையானகுளம் 


திருவிருத்தான் புள்ளி 


வேப்பங்குளம் 
பூதத்தான் குடியிருப்பு 
புலவன்குடியிருப்பு 
சடையப்பாபுரம் 
உலகன்குளம் 
அதியங்குளம் 
கூனியூர் 
மேலகூனியூர் 
பழையசாலை 
புதுக்குடி 
அழகப்பாபுரம் 
செங்குளம் 
வல்லாத்து நம்பிகுளம் 
ரெட்டியார்புரம் 
புதூர் 
பாரதிநகர் 
அண்ணாநகர் 
உகந்தநேசபுரம் 
மலையானகுளம் 
மாதுடையார்குளம் 
பாடபுரம் 
திருவிருத்தான் புள்ளி 
பாட்டன்காடு 
அந்தோணி நகர் 
பிள்ளை குளம் 
கங்கனன்குளம் 
கனியலன் குடியிருப்பு 
வெளியார்குளம் 
கரிசல் 
புதுகிராமம் 
வெள்ளங்குளி வடக்கு 
வெள்ளங்குளி தெற்கு 
காருக்குரிச்சி 
பத்மனேரி 
வண்டிக்காரன் தெரு 
கீழவடகரை 
மேலவடகரை 
கல்லடி சிதம்பரம் 
சுப்ரமணியபுரம் 
நெடுவிளை 
வடக்கு எருக்களப்பட்டி 
தெற்கு எருக்களப்பட்டி 
இடையன்குளம் 


வெள்ளங்குளி 


அம்பாசமுத்திரம் 


வடக்கு காருக்குரிச்சி 

பத்மனேரி 


நாங்குனேரி 


RRRR 


நாங்குனேரி 


கிழகருவேலங்குளம் 
கடம்போடுவாழ்வு 
இடையன்குளம் 


102 . 


103 . 


104. 
105 . 


RRRE 


17 


தொ .எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


106 . 


தேவநல்லூர் 


நாங்குநேரி 
அம்பாசமுத்திரம் 


செங்கள்குறிச்சி 
மலையடிப்புதூர் 


கோவிலம்மாள்புரம் 


126 . 
127 . 


ஸ்ரீ கோவிந்தப்பேரி 
ஆதிச்சப்பேரி 
தெற்கு ஆதிச்சப்பேரி 
தெற்கு காடுவெட்டி 
தென்கரை 
தேவநல்லூர் மேலூர் 
வேலவன் குடியிருப்பு 
தேவநல்லூர் கீழுர் 
ஆதி - திராவிடர் காலனி 
பெருமாள் குளம் 
போதைசுதி 
உடையாடிதட்டு 
மலையடிப்புதூர் 
வடக்குமாவடி 
தெற்குமாவடி 
மேலமாவடி 
மாவடி 
அண்ணாநகர் 
நடுசாலைபுதூர் 
கீழசாலைபுதூர் 
மேலசாலையூர் 
குட்டுவான்குளம் 
கம்மனேரி காலனி 
உதயமார்த்தாண்டபேரி 
ராஜபுதூர் 
கீழ்க்கட்டளை - 1 
சீவலப்பேரி 
இராமகிருஷ்ணபுரம் 
எஸ் . என் . பள்ளிவாசல் 
வடலிவிளை 
கலந்தபனை 
சுப்ரமணியபுரம் 
காருண்யாபுரம் 
இராஜலிங்கபுரம் 
புதூர் 
துரைசாமிபுரம் 
ரோஸ்மியாபுரம் 
கீழ ஆழ்வார்குறிச்சி 
சவத்தூர் 
வேம்படித்தெரு 
பரும்பு 
கல்யாணிபுரம் 


128 . 


தளவாய்புரம் 
புலியூர்குறிச்சி 
சீவலப்பேரி 


ராதாபுரம் 


தெற்கு வள்ளியூர் 


142 


RRRRRRRRR 


ஆழ்வார்குறிச்சி 


146 . 


147 . 


18 


தொ .எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


148 . 


ஆழ்வார்குறிச்சி 


149 . 


150 . 


விக்ரமசிங்காபுரம் 


154 . 


RRRRRRRRRRRRRRRRRRRRRRRRR 


165 . 


166 . 


167. 


168 . 


கீழச்செட்டிக்குளம் 
மேலசெட்டிக்குளம் 
பரும்பு கீழூர் 
செங்கா நல்லூர் 
மீனாட்சி புரம் 
ராமலிங்கபுரம் 
அருணாசலபுரம் 
அகஸ்தியார்புரம் 
கொட்டவிளைப்பட்டி 
சங்கரபாண்டிபுரம் 
கொண்டைபையன்பட்டி 
பசுகிடைவிளை 
கீழகாந்திநகர் ( அம்பலவாணபுரம் ) 
மேட்டு தங்கம்மன் கோயில் 
கட்டபுலிதெரு 
வைத்திலிங்கபுரம் 
பண்டரிமாடச்சாமி கோயில் தெரு 
காமராஜபுரம் 
ஞானியர்தோப்பு 
அய்யனார்குளம் 
ஜார்ஜிபுரம் 
வடமலை சமுத்திரம் 
முதலியார்பட்டி 
டானா 
பொதிகை நகர் 
மேலகொட்டாபுரம் 
பொதிகையாடி 
அனவன் குடியிருப்பு 
திருப்பன்னியாபுரம் 
காரையாரு கனிகுடியிருப்பு 
சேர்வலாறு கனிகுடியிருப்பு 
திருப்பதியாபுரம் 
அண்ணாநகர் 
மேல எருமல்புரம் 
கீழ எருமல்புரம் 
ஆலடியூர் 
செட்டிமேடு 
வேம்பையாபுரம் 
காமராஜர் நகர் 
மேல்முக நாடார் தெரு 
கீழ்முக நாடார் தெரு 
தெற்கு புதுத்தெரு 


169 . 
170 . 


172 . 


ராதாபுரம் 


களக்காடு 


RRRRRRRRR 


181 . 


184 . 
185 . 
186 . 
187 . 


கல்லிடைக்குறிச்சி 


188 . 


189 . 


19 


தொ . எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


190 . 


கல்லிடைக்குறிச்சி 


191 . 


192 . 


194 . 


அம்பாசமுத்திரம் 


196 . 


சேரன்மாதேவி 


197 . 


199 . 


RRRRR 


200 . 
201 . 


202 . 


பத்தமடை 


203 . 


204. 


205 . 


வீரவநல்லூர் 
களக்காடு 


ராதாபுரம் 


களக்காடு 


வடக்கு புதுத்தெரு 
ஆட்டுதட்டை தெரு 
கோட்டை விளை 
கரம்பை 
சுப்ரமணியபுரம் 
ரெஹ்மான் காலனி 
சத்யமூர்த்தி காலனி 
அம்பேத்கர் காலனி 
மாவடி 
அண்ணாநகர் அருந்ததியர் காலனி 
முனைசேகரன் குடியிருப்பு 
மல்லிகை நகர் 
பத்த மடை 
காந்தி நகர் 
எம் . ஜி . ஆர். நகர் 
புது அம்மன்குட்டி காலனி 
வடமலை சமுத்திரம் 
காமராஜர்புரம் 
மஞ்சுவிளை 
கீழ்பாதை 
அம்பேத்கர் நகர் 
மேல கருவேலன்குளம் 
கீழ கருவேலன்குளம் 
தம்பிதோப்பு 
நாகன்குளம் 
குடில் தெரு 
ஜகஜீவன்புரம் 
களுங்காடி 
மேலபாதை 
மூங்கிலடி 
கக்கன் நகர் 
ஆற்றங்கரை தெரு 
கோயில்பாதை 
சிதம்பரபுரம் | | 
கீழகட்டளை || 
புதுத்தெரு 
மேலநம்பித்தோப்பு 
நம்பித்தோப்பு 
சாலை தெரு 
மகிழடி 
லெவஞ்சிபுரம் 
மகிழடிகீழூர் 


220 . 


221 . 


திருக்குறுங்குடி 


225 . 


226 . 


227 . 
228 . 
229 . 
230 . 


231 . 


20 


தொ . எண் 


வட்டத்தின் பெயர் 


ஊராட்சின் பெயர் 


கிராமத்தின் பெயர் 


232 . 


திருக்குறுங்குடி 


233 . 


234 . 
235 . 
236 . 


237 . 
238 . 


மகிழடிகீழூர் 
குறுங்குடி 
தென்கரை 
நம்பித்தலைவன் பட்டயம் 
ராமானுஜர் புதுத்தெரு 
அவரந்தலை 
கேசவனேரி 
சண்முகபுரம் 
நந்தகோபால சமுத்திரம் மற்றும் 
குளத்துக் குடியிருப்பு 
விசுவாசபுரம் 


வடக்கு வள்ளியூர் 


239 . 


240 . 


241 . 


சி . வி . சங்க ர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


